﻿8. மக்களில் சிலர் "நாங்கள் அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறோம்" என்று சொல்கிறார்கள். ஆனால், (உண்மையில்) அவர்கள் இறைநம்பிக்கையாளர்கள் அல்லர்.
9. அவர்கள் (இவ்வாறு கூறுவதன் மூலம்) அல்லாஹ் வையும் இறைநம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகின்றனர். ஆனால், (உண்மையில்) அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக்கொள்கின்றனர். எனினும், (இதை) அவர்கள் உணர்வதில்லை.
-----------------------------------
இந்த (அல்பகரா) அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நான்கு வசனங்களில் இறைநம்பிக்கையாளர்களின் நிலையையும், அடுத்த இரு வசனங்களில் இறைமறுப்பாளர்களின் நிலையையும் எடுத்துரைத்துவந்த இறைவன், இங்கு (8ஆவது வசனத்திலிருந்து 20ஆவது வசனம்வரை) நயவஞ்சகர்களின் (முனாஃபிக்) நிலையை எடுத்துரைக்கப்போகிறான். இறைநம்பிக்கையை வெளியே காட்டிக்கொண்டு, இறைமறுப்பை உள்ளே மறைத்துக்கொண்டிருந்த இவர்களை அடையாளம் காண்பது அதிகமானோருக்குக் கடினமாக இருந்தது.
ஆகவே, அவர்களிடமிருந்த நயவஞ்சகப் பண்புகள் பலவற்றை இங்கு இறைவன் விரிவாகவே எடுத்துரைக்கின்றான். (அவர்களை அடையாளம் காட்டுகின்றான்.) அத்துடன் நயவஞ்சகர்கள் தொடர்பாக "பராஅத்" எனும் (9 ஆவது) அத்தியாயத்தையும் "அல் முனாஃபிகூன்" எனும் (63ஆவது) அத்தியாயத்தையும் அல்லாஹ்  அருளினான். மேலும், "அந்நூர்" எனும் (24 ஆவது) அத்தியாயம் உள்பட வேறு பல அத்தியாயங்களிலும் அவர்களின் நிலைகளை இறைவன் விவரிக்கின்றான்.
நயவஞ்சகர்களின் இந்தப் பண்புகளிலிருந்து நல்லவர்கள் ஒதுங்கிக் கொள்ளவும், இப்பண்புகளை உடைய நயவஞ்சகர்(களை அடையாளம் கண்டு, அவர்)களிடமிருந்து விலகிக்கொள்ளவும் வேண்டியே அவர்களைப் பற்றி அல்லாஹ்  விரிவாக விவரிக்கின்றான்.
நயவஞ்சகம் ("நிஃபாக்") என்றால் என்ன? (உள்ளத்தில்) வன்மத்தை மறைத்துக்கொண்டு, வெளியே நேயத்தைக் காட்டுவதே "நயவஞ்சகம்" ஆகும். இது இரு வகைப்படும்.
1. நம்பிக்கையில் நயவஞ்சகம். (நாவில் இறைநம்பிக்கையும் மனத்தில் இறைமறுப்பும் இருப்பதால்) இந்தவகை நயவஞ்சகர்கள் நரகத்தில் நிரந்தரமாகக் கிடப்பார்கள்.
2. செயலில் நயவஞ்சகம். (நாவிலோ மனத்திலோ இறைமறுப்பு இராது. எனினும், நயவஞ்சகர்களின் குணங்கள் என அடையாளம் காட்டப்பட்டுள்ளவற்றில் ஒன்று இவர்களது செயலில் வெளிப்படுவதால்) இது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். ஏனெனில், நயவஞ்சகனின் சொல்லும் செயலும், அவனது அந்தரங்கமும் வெளிப்படையும் வேறுபட்டதாக இருக்கும்.
நயவஞ்சகர்கள் தொடர்பான செய்திகள் குர்ஆனில் "மதனீ" அத்தியாயங்களில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. ஏனெனில், மக்காவில் (இறைமறுப்பை மறைக்கின்ற) நயவஞ்சகம் இருக்கவில்லை; அதற்கு நேர்மாறான நிலையே (இறைநம்பிக்கையை மறுக்கின்ற நிலையே) அங்கு இருந்தது.
ஆனால், மதீனாவில் இறைநம்பிக்கையாளர்களுடன் நயவஞ்சகர்களும் சேர்ந்து வாழும் நிலை இருந்தது. ஆகவே, நயவஞ்கர்களின் வெளித்தோற்றத்தைக் கண்டு இறைநம்பிக்கையாளர்கள் ஏமாந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்களின் தன்மைகளை அல்லாஹ்  உணர்த்திக் காட்டினான்.
உண்மையில் நயவஞ்சகர்கள் இறைமறுப்பாளர்களாக இருக்க, வெளித்தோற்றத்தைப் பார்த்து அவர்களை இறைநம்பிக்கையாளர்கள் என நம்புவதாலும், அவர்களைவிட்டு ஒதுங்காமல் வாழ்வதாலும் பெரும் குழப்பமே விளையும். தீயோரை நல்லோர் என எண்ணுவது பெரும் ஆபத்தாகும்.
எனவேதான், நயவஞ்சகர்களை இனங்காட்டும் முகமாக "மக்களில் சிலர், நாங்கள் அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நம்பினோம் என்று சொல்கிறார்கள்" அதாவது வெறும் வாயளவில் சொல்கிறார்கள் என இங்கு அல்லாஹ்  சுட்டிக்காட்டுகின்றான்.
மற்றொரு வசனத்தில் இதைத் தெளிவாகவே அல்லாஹ்  குறிப்பிடுகின்றான்: (நபியே!) நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்தால், நீங்கள் அல்லாஹ் வின் தூதர்தான் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் என்பார்கள் (63:1). அதாவது உம்மிடம் வரும்போது மட்டும் இவ்வாறு கூறுவார்கள்; உண்மையில் அவ்வாறில்லை.
அவர்கள் தமது உறுதிமொழியில் உண்மையாளர்கள் அல்லர் என்பதை "நிச்சயமாக நயவஞ்சகர்கள் பொய்யர்கள் ஆவர் என்று அல்லாஹ்  சாட்சியம் அளிக்கிறான்" என்ற (63:1 ஆவது வசனத்)தொடர் விவரிக்கிறது. அவர்கள் தமது நம்பிக்கையிலும் உண்மையாளர்கள் அல்லர் என்பதை "(உண்மையில்) அவர்கள் இறைநம்பிக்கையாளர்கள் அல்லர்" என்ற இந்த (2:8 ஆவது வசனத்)தொடர் தெளிவுப்படுத்துகிறது.
அல்லாஹ் வையும் இறைநம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகின்றனர். 
உள்ளத்தில் இறைமறுப்பை மறைத்து வைத்துக்கொண்டு, இறைநம்பிக்கையை வெளிக்காட்டுவதன் மூலம் அல்லாஹ் வையும் இறைநம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்றிவிடலாம் என இந்த நயவஞ்சகர்கள் எண்ணுகிறார்கள். இறைநம்பிக்கையாளர்களில் சிலரை ஏமாற்றி நம்பவைத்ததைப் போன்றே அல்லாஹ் வையும் ஏமாற்றிவிடலாம் என நம்புவதுதான் அவர்களின் மதியீனமாகும்.
உண்மையில் அவர்கள் தமது நடவடிக்கை மூலம் தம்மைத்தாமே ஏமாற்றிக்கொள்கின்றனர். ஆனால், தாமே ஏமாளிகள் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. மற்றொரு வசனம் இக்கருத்தைத் தெளிவுபடுத்துகிறது:
இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ் வை ஏமாற்றிவிடலாம் என எண்ணுகிறார்கள். (உண்மையில்) அவன்தான் அவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி உள்ளான் (4:142).
மேற்கண்ட (9ஆவது) வசனத்தில் "அவர்கள் தம்மைத் தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர்" என்பதைச் சுட்ட "வ மா யக்தஊன" எனும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. இதையே சிலர் "வ மா யுகாதிஊன" என்றும் ஓதியுள்ளனர். இந்த இரண்டு ஓதலுக்கும் பொருள் ஒன்றே.
